10. 


APRIL/MAY 20238 


DETAS4B — தமிழ்‌ இலக்கண வரலாறு 


Maximum : 75 marks 


தலைச்‌ சங்கத்தார்‌ இலக்கண நூல்‌ எது? 
ப 


“நன்னூல்‌” ஆசிரியர்‌ யார்‌? 


“நேமிநாதம்‌” நூலின்‌ ஆசிரியர்‌ யார்‌? 


“களவியல்‌' எனவும்‌, “இறையனார்‌ களவியல்‌' எனவும்‌ 
கூறும்‌ நூல்‌ எது? 


“புறப்பொருள்‌ வெண்பா மாலை” இயற்றியவர்‌ யார்‌? 


பன்னிரு பாட்டியல்‌ நூலில்‌ காணப்படும்‌ இயல்கள்‌ 
யாவை? 


நவநீதப்‌ பாட்டியல்‌ நூலின்‌ வேறு பெயர்‌ என்ன? 
“உரிச்சொல்‌ பனுவல்கள்‌' என்று குறிக்கப்படுவது எது? 


“தமிழ்‌ லெக்சிகன்‌” பதிப்பாசிரியர்‌ யார்‌? 


3147 


11. 


12. 


18. 


14. 


பகுதி ஆ — (5 % 5 ௪ 25 மதிப்பெண்கள்‌) 


அனைத்து வினாக்களுக்கும்‌ விடை எழுதுக. 


(அ) 


(அ) 


(ஆ) 


அகத்தியம்‌ பற்றிய வரலாற்றினை விளக்கி 
எழுதுக. 

(அல்லது) 
தொல்காப்பியம்‌, 'மொழிமரபு காக்கும்‌ நூல்‌' 


என்பதை ஆராய்ந்து எழுதுக. 
“நன்னூல்‌' இலக்கண நூலுக்கு எழுந்த உரைகள்‌ 
பற்றி எழுதுக. 

(அல்லது) 
“முத்து வீரியம்‌' நூலின்‌ இலக்கண வரலாற்றினை 
எழுதுக. 
இறையனார்‌ அகப்பொருள்‌ இலக்கண நூலின்‌ 
சிறப்பியல்புகளை எழுதுக. 

(அல்லது) 
மாறனலங்காரம்‌ பற்றிய இலக்கண வரலாற்றினை 
எழுதுக. 


பாட்டியற்புலவர்கள்‌ பதினைவர்‌ பெயரைப்‌ பதிவு 
செய்க. 


(அல்லது) 
வெண்பாப்‌ பாட்டியல்‌ நூலின்‌ இலக்கண 
வரலாற்றை எழுதுக. 
2 9147 


15. 


(௮) நிகண்டுகளின்‌ தோற்றம்‌, வளர்ச்சி பற்றி எழுதுக. 
(அல்லது) 


(ஆ) அகர முதலி 


என்பதற்குரிய 
விளக்கி எழுதுக. 


விளக்கத்தினை 


பகுதி இ-- (8% 10 = 30 மதிப்பெண்கள்‌) 


எவையேனும்‌ மூன்று வினாக்களுக்கு மட்டும்‌ விடை எழுதுக. 


16. 


ம்‌ 


18. 


19. 


20. 


தொல்காப்பிய 
தொகுத்து எழுதுக. 


உரையாசிரியர்களின்‌ சிறப்பினைத்‌ 


பிற்காலத்து சொல்லிலக்கண வளர்ச்சியை எழுதுக. 


“தொன்னூல்‌ விளக்கம்‌' நூலின்‌ இலக்கண வரலாற்றை 
எழுதுக. 


வரைய்றுத்தப்பாட்டியல்‌, சிதம்பரப்பாட்டியல்‌ இவைகளின்‌ 
இலக்கண வரலாற்றினைத்‌ தொகுத்துரைக்க. 


தமிழ்‌ நிகண்டுகளின்‌ வரலாற்றினை எழுதுக. 


8 3147 


